தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TNICCN / 117/ 2006 - 08 . 
[விலை : ரூ . 2 . 40 காசு . 


நாடு 


" 


A 


T 


M 


தமிழ்நாடு அரசிதழ் 


ப பை 


- 


- 


- 


- 


தா 


- 


TAMILAE 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மயே வெல் 


வல்லும் 


எண் 15A ] 


சென்னை , புதன்கிழமை , ஏப்ரல் 22 , 2009 
சித்திரை 9 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கப் பதிவுச் சட்டம் பிரிவு 44(2 ) - ன்கீழ் சங்கப் பதிவை 
சங்கப் பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . எண் 2213/இ2/2008 ) 
கீழ்காணும் சங்கம் தமிழ்நாடு சங்கப் பதிவுச் சட்டம் பிரிவு 44(1) - ன்படி , சங்க ஆவணங்களை ஆய்வுக்கு தாக்கல் செய்ய 
கோரிய பதிவுத் தபாலுக்கு பதில் அறிக்கை கொடுக்காமலும் , ஆவணங்களை ஆய்வுக்கு தாக்கல் செய்யாமலும் இருந்தமையால் , 
சங்கத்தின் பெயர் சங்கப் பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது . எனவே இவ்வறிவிப்பு வெளியான மூன்று 
மாதங்களுக்குள் சங்க கலைப்பு தொடர்பாக ஆட்சேபணை ஏதும் பெறப்படவில்லையெனில் தமிழ்நாடு சங்கப் பதிவுச் சட்டப் 
பிரிவு 44 (4 ) - ன்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சங்கத்தின் பெயர் சங்கப் பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்யப்படும் என 
அறிவிக்கப்படுகிறது : 


வரிசை எண் 


பதிவு எண் மற்றும் ஆண்டு 

7 / 2005 


சங்கப் பெயர் மற்றும் முகவரி 
அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் தேவஸ்தான 
நில குத்தகைதாரர் விவசாயிகள் சங்கம் , 
60 , கீழத் தெரு , அபிஷேகப்பட்டி , வெள்ளாளன்குளம் அஞ்சல் , 
திருநெல்வேலி மாவட்டம் . 


திருநெல்வேலி , 
2009 மார்ச் 28 . 


ந . முருகானந்தா , 

மாவட்டப் பதிவாளர் , 
உதவிப் பதிவுத் துறைத் தலைவர் நிலை . 


1975ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கப் பதிவுச் சட்டம் பிரிவு 44(3 ) - ன்கீழ் செயல்படாத சங்கங்கள் பற்றிய 

அறிவிக்கை . 

(ந .க . எண் 3219/ ஆ2/ 2009) 
1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கப் பதிவுச் சட்டம் 27 / 1975 பிரிவு 44(3) - ன்கீழ் கீழ்க்குறிப்பிட்டுள்ள சங்கங்கள் தங்களது 
அறிக்கைகளை சங்கப் பதிவுச் சட்டம் பிரிவு 16 ( 3 ) (i ) , ( ii ) , ( iii )- ன்படி தொடர்ந்து 3 ஆண்டுகளாகத் தாக்கல் செய்யாமல் 
உள்ளதால் இந்த அறிவிப்பானது தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் நாளில் இருந்து 3 மாதங்களுக்குள் தக்க விளக்கத்துடன் 
அறிக்கை சங்கங்களிடமிருந்து பெறப்படவில்லை எனில் கீழ்க்கண்ட பட்டியலிடப்பட்ட சங்கங்களின் பெயர் சங்கப் பதிவு சட்டம் 
பிரிவு 44(3)- ன்படி சங்கப் பதிவேட்டில் இருந்து நீக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது : - 


DTP _ VI -1 Sup . ( 15A ) - 1 


[ 1 ] 


சங்கப் பெயர் மற்றும் முகவரி . 


வரிசை சங்கப் 
எண் பதிவு எண் 

வருடம் . 


( 2) 


1 /2004 


4/ 2004 


5/2004 
6 /2004 ) 
7 / 2004 


( 3) 
பேரூர் கிழக்குப் பகுதி விவசாயிகள் சங்கம் , மூலத்தோட்டம் , சுண்டக்காமுத்தூர் போஸ்ட் , கோவை - 10 . 
பெங்காளி ஒர்க்கர் அசோசியேசன் , 340 , தியாகி குமரன் வீதி , மகதேவன் இல்லம் , கோவை . 
SCIST Upliftment Association , 1220 , மேட்டுப்பாளையம் ரோடு , கோவை - 43 . 
Nadur Friends Club , Annur Main Road , Nadur , Mettupalayam - 641 301 . 
இருகூர் இளைஞர் நற்பணி மன்றம் , 14/1 , மாணிக்கம் நகர் , இருகூர் போஸ்ட் , கோவை - 103 . 
செல்லப்பிள்ளை சந்து குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் , 233 - A , செல்லப்பிள்ளை சந்து , தெலுங்கு வீதி , 

கோவை - 1 . 


வ 


9/2004 


10 / 2004 


Coimbatore Bodipalayam Women s Welfare Charitable, 3 /128 , Chettipalayam Road , Seerapalayam , 

Coimbatore - 105 . 


11 /2004 கோவை மாவட்ட மேதரா (மேதர் மேதவர் மகேந்திர மேதரா மேத நாயக்கர் ) நலச் சங்கம் , 7 , இராமலிங்கம் 

ரோடு , R .S . புரம் , கோவை - 2. 
12 / 2004 மேட்டுப்பாளையம் செஸ் அசோசியேசன் , 5/ 954 , இடையர்பாளையம் ரோடு , சுதந்திராபுரம் , மேட்டுப்பாளையம் . 
13/2004 | மாலதி அன்னை தெரஸா ஹோம் நர்சிங் சர்வீஸ் , 153 , ஜே . அம்மன் காம்ப்ளக்ஸ் , பங்கஜா மில் ரோடு , 

ராமநாதபுரம் , கோவை - 45 . 


14/ 2004 


கேரம் டெவலப்மெண்ட் சங்கம் , 116 , நேதாஜி வீதி , சீரநாயக்கன்பாளையம் , கோவை - 7 . 


16/ 2004 


18 /2004 


19/ 2004 


Friends Carrom Coaching Centre, 153 /13 , Nethaji Street, Seeranaickanpalayam , Coimbatore-7 . 
சேரன் கார்டன்ஸ் குடியிருப்போர் நலச் சங்கம் , சேரன் கார்டன்ஸ் , சைட் நெ . 9 , கோவை - 641 029 . 
Best Employers Association , Koil Thottam , 31. D . Thirumalainaickenpalayam , Jothipuram Post, 

Coimbatore - 47 . 
Padmavathi Residents Welfare Association , Ganga Naidu Street , Venkitapuram , Coimbatore-25 . 
எம் .பி . ஜி . நகர் குடியிருப்போர் நலச் சங்கம் , சைட் நெ . 27 , எம் .பி . ஜி . நகர் , பாரதியார் ரோடு , கோயமுத்தூர் 

641 006 . 


20/2004 
21/ 2004 


23 / 2004 குறிஞ்சி நகர் பொது நலச் சங்கம் , 5 , குறிஞ்சி நகர் , சின்னவேடம்பட்டி , கணபதி , கோவை - 6 . 
24/ 2004 ராம்நகர் வைக்கசபா , 102 , சத்திய மூர்த்தி ரோடு , ராம் நகர் , கோவை - 9 . 
25 / 2004 மகாத்மா காந்தி காமராஜர் ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் பவுண்டேசன் , 2/56 , பாப்பம்பட்டி அஞ்சல் , 

ஒண்டிப்புதூர் வழி , பல்லடம் , கோவை - 16 . 
27 / 2004 சொசைட்டிப் பார் பாஸிட்டிவ் மதர்ஸ் டெவலப்மெண்ட் , நெ . 25 , ராமலட்சுமி நகர் , கவுண்டம்பாளையம் ரோடு , 

இடையர்பாளையம் , கோவை - 641 025 . 


28/2004 


29/2004 


ஸ்ரீ சாந்தகுல சௌமியநாராயணகவர நாயக்கர் உறவின் முறை சங்கம் , 33 . E , சப்தகிரி இல்லம் , எல் . எஸ் . புரம் , 

முதல் வீதி , மேட்டுப்பாளையம் - 1 . 
ராக்கி மனமகிழ் சங்கம் , 313 , குமரபுரம் ராக்கியபாளையம் பிரிவு , கோவை . 
ஹரினி அவின்யூ குடியிருப்போர் நலச் சங்கம் , 27 , ஹரினி அவின்யூ , வடவள்ளி , கோவை - 41 . 


30/ 2004 


31/ 2004 


ஸ்ரீ லட்சுமி நாராயண திருக்கோவில் திருப்பணி சேவா சங்கம் , நடராஜ் நகர் , கவுண்டம்பாளையம் , 

கோவை - 30 
அன்னை மூகாம்பிகை நகர் நலச் சங்கம் , சைட் நெ . 72 , அன்னை மூகாம்பிகை நகர் , விளாங்குறிச்சி மெயின் 
ரோடு , உப்பிலிபாளையம் போஸ்ட் , கோவை - 15 . 


32/2004 


33/2004 


தமிழக கட்டிடம் கட்டும் கல்லுடைக்கும் போயர் சமூக நலச் சங்கம் , 16 /244 , காந்தி நகர் , பாலக்காடு மெயின் 

ரோடு , மதுக்கரை , கோவை . 


வரிசை சங்கப் 

சங்கத்தின் பெயர் மற்றும் முகவரி . 
எண் . பதிவு எண் 

வருடம் . 
( 1 ) ( 2 ) 

( 3 ) 
27 34/2004 கோவை மாவட்ட மக்கள் விழிப்புணர்வு மையம் , 7/248 , ஏரிமேடு , காந்திபுரம் , அவினாசி , கோயமுத்தூர் - 641 654 . 
36 /2004 / கலிக்கநாயக்கன்பாளையம் அன்னை சாரதா பொது நலச் சங்கம் , 2ஏ . வெங்கடேச நகர் , கலிக்கநாயக்கன்பாளையம் , 

கோயமுத்தூர் - 7 . 
37 /2004 / Voluntary Co -ordinating Agency (V .C . A .), 281 -5 , N .S .R . Road , Saibaba Colony, Coimbatore -25. 
39/ 2004 / செல்வபுரம் பெரிய தம்பி நகர் குடியிருப்போர் நலச் சங்கம் , 29ஏ , ரங்கசாமி காலனி ரோடு , பெரிய தம்பி நகர் , 

செல்வபுரம் வடக்கு , கோயமுத்தூர் - 26 . 
41/2004 / அன்னை பாரத மாதா சமூக சேவை மையம் அவினாசி , முருகன் ரைஸ்மில் , இரயில்வே கேட் அருகில் , 

புதுப்பாளையம் கிராமம் , வஞ்சிப்பாளையம் , R . S . புரம் , மங்கலம் ரோடு வழி , அவினாசி . 
42 / 2004 ஸ்ட்ரீ ம் ( Stream ) , 184/1 , தடாகம் ரோடு , டி. வி . எஸ் . நகர் , கோயமுத்தூர் - 641 025 . 
43/2004 புறா வளர்போர் பொது நலச் சங்கம் , 11ஏ , கெம்பட்டி காலனி , 7 , உப்பு மண்டி , தென்புறம் , கோவை - 1 . 
44/ 2004 Southern Region Employers Association , 134A , V .K .K . Menon Road , Coimbatore-44. 
45 /2004 சூர்ய கலா மகளிர் சுய உதவிக்குழு , 59 , கருணா எல்லைய செட்டி காலனி , 7 - வது வீதி , காந்திபுரம் , 

கோவை - 12 . 
46/2004 அரவிந்தர் நகர் குடியிருப்போர் நலச் சங்கம் , அரவிந்தர் நகர் , அண்ணாசாலை , மேட்டுப்பாளையம் , கோவை . 
47 /2004 கோவை மாவட்ட கிராமப்புற கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் நலச் சங்கம் , 5/399 , காளப்பநாயக்கன்பாளையம் சாலை , 

கணுவாய் , கோவை - 108 . 
48 / 2004 ) குழந்தை உழைப்பிற்கெதிரான முறை சார்ந்த பள்ளி ஆசிரியர்களின் கூட்டமைப்பு , கோவை , மாவட்ட 

ஆட்சியர் அலுவலகம் , கோவை - 18 . 
50/2004 பட்டக்காரன்புதூர் நேருஜி இளைஞர் நற்பணி சங்கம் , 472 , அன்னூர் மேட்டுப்பளையம் , அன்னூர் ( வழி ), 

கோவை . 
224/ 2004 கோவை மாவட்ட மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கம் , 2040 , புது சித்தாபுதூர் , காந்திபுரம் , 

கோயமுத்தூர் - 641 044 . 
55/ 2004 எஸ் . பி . டவர்ஸ் , முதலீட்டாளர்கள் சங்கம் , 1/ 32 , மாரியம்மன் கோவில் வீதி , மாச்சம்பாளையம் , 

சுந்தராபுரம் (அஞ்சல் ) , கோவை - 641 024 . 
56/ 2004 / சாந்தி நகர் குடியிருப்போர் பொது நலச் சங்கம் , 18 /7 , சாந்தி நகர் , குனியமுத்தூர் (அஞ்சல் ) , 

கோயமுத்தூர் - 641 008 . 
54 / 2004 வடவள்ளி வணிகர் சங்கம் , வடவள்ளி டி . 299 பின் . என் . புதூர் , எஸ் . என் . பாளையம் , கோவை - 41 . 
57/ 2004 சுந்தராபுரம் எம் . ஜி . ஆர் . நகர் (விரிவு ) குடியிருப்போர் நலச் சங்கம் , எம் .ஜி . ஆர் நகர் விரிவு , தொழில்பேட்டை 

( அ ) மதுக்கரை ரோடு , கோவை - 21 . 
62 /2004 Backward Unemployed Women Development Society , 59, Vivekanandar Street, Nethajipuram , 

N .K . Palayam Post, Coimbatore - 33 . 
64/2004 அஜ்ஜனூர் பெயிண்ட் தொழிலாளர்கள் நலவாழ்வு சங்கம் , அஜ்ஜனூர் , சுண்டப்பாளையம் ( அ ) , கோவை - 7 . 
78 /2004 கோவை மாவட்ட சித்தி வித்தியார்த்திகள் அபிவிருத்தி மையம் , 78 , சிவானந்த நிலையம் , பேரூர் மெயின் ரோடு , 

குமாரபாளையம் , கோவை - 26 . 
59/2004 | ரவிராஜ் காலேஜ் ஆஃப் லைன் ஆர்ட்ஸ் , 19A , பெரிய ராமசாமி வீதி , P . N . புதூர் , கோவை - 41 . 
60 / 2004 கோவை மாவட்ட இலவச கேபிள் சேனல்கள் ஒளிபரப்பாளர்கள் நலச் சங்கம் , சேரன் கேபிள்ஸ் , 

9 . மருதகுட்டி நகர் , இரத்தினபுரி (அஞ்சல்) , கோவை - 27 . 
61/2004 அல்மினி அசோசியேஷன் VLB ஜானகியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் , வி . எல் . பி . ஜானகியம்மாள் பாலிடெக்னிக் 

கல்லூரி , கோவைப்புதூர் அஞ்சல் , கோவை - 42 . 
51 84/2004 ஸ்ரீகிருஷ்ண யூயோக ஆஞ்சனேய சேவா சமிதி , 4 /171 , அனந்த ஐயங்கார் வீதி , N . G . G . O . காலனி, கோவை - 22 . 


A 


கோவை - 18 , 
2009 மார்ச் 20 . 


த . பொ . இராமச்சந்திரன் , 

மாவட்டப் பதிவாளர் ( த) , 
உதவிப்பதிவுத் துறைத் தலைவர் நிலை . 

( கூடுதல் பொறுப்பு ) 


1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டப் பிரிவுகளின்கீழ் கீழ்க்கண்ட சங்கங்களைக் 

கலைத்தல் மற்றும் கலைப்பு அலுவலரை நியமித்தல் பற்றிய அறிவிக்கைகள் . 
ஏ. எச் .டி.டிபி . 43 . ஜே . செட்டிபள்ளி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 6510 / அ2/2007 ) 
ஏ . எச்.டி .டிபி43 . ஜே . செட்டிபள்ளி ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தினை 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப் பிரிவு 137 ( 2) (பி ) - ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . மேலும் 1983 - ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138 (1)- ன்கீழ் கலைக்கப்பட்ட இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் 
மேற்கொள்ளும் பொருட்டு உதவி இயக்குநர் கால்நடை பராமரிப்புத் துறை , ஒசூர் அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் 
செய்யப்படுகிறார் . 


சம் 


ஏ. எச்.டி. டிபி .79 . சந்தப்பட்டி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 7146/ ஆ 2/2007 ) 
ஏ.எச். டி. டிபி .79 . சந்தப்பட்டி ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தினை 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் 
பிரிவு 137 (2 ) (பி ) - ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . 138 (1)- ன்கீழ் கலைக்கப்பட்ட 
இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு உதவி இயக்குநர் கால்நடை பராமரிப்புத் துறை , தர்மபுரி 
அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


ஏ . எச் .டி . டிபி . 104 வி . ஜெட்டி அள்ளி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 


(ந . க . எண் 


6966 / 02/2007 ) 


ஏ . எச் . டி. டிபி .104 . வி . ஜெட்டிஅள்ளி ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தினை 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப் பிரிவு 137 (2 ) (பி ) - ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . 138 (1) - ன்கீழ் கலைக்கப்பட்ட 
இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு உதவி இயக்குநர் கால்நடை பராமரிப்புத் துறை , தர்மபுரி 
அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


ஏ .எச் . டி.டிபி . 86 . ஆவலப்பள்ளி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 


(ந .க . எண் 8409/ 02/2007 ) 


ஏ. எச். டி .டிபி . 86 ஆவலப்பள்ளி ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தினை 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப் பிரிவு 137 (2) (பி ) - ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . 138 (1)- ன்கீழ் கலைக்கப்பட்ட 
இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு உதவி இயக்குநர் கால்நடை பராமரிப்புத் துறை , ஓசூர் 
அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


ILL 


ஏ. எச்.டி.டிபி . 49 . வே . முத்தம்பட்டி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 7263/ அ2/2007 ) 
ஏ.எச். டி. டிபி . 49 . வே . முத்தம்பட்டி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தினை 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப் பிரிவு 137 (2) (பி ) - ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . 138 (1)- ன்கீழ் கலைக்கப்பட்ட 
இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு உதவி இயக்குநர் கால்நடை பராமரிப்புத் துறை , தர்மபுரி 
அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


ஏ . எச் . டி . டிபி .9 . மானியதள்ளி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 


(ந . க . எண் 7280/ 02/2007 ) 


ஏ . எச் .டி . டிபி .9 . மானியதள்ளி ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப் பிரிவு 137 ( 2 ) ( பி ) - ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . 138 (1) - ன்கீழ் கலைக்கப்பட்ட 
இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு உதவி இயக்குநர் கால்நடை பராமரிப்புத் துறை , தர்மபுரி 
அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


ஏ .எச் .டி . டிபி . 72 . கள்ளியூர் கோழி வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந . க . எண் 1235/ அ2/ 2008 ) 
ஏ . எச் .டி . டிபி . 72 . கள்ளியூர் கோழி வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் 
பிரிவு 137 (2 ) (பி ) - ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . 138 (1)- ன்கீழ் , கலைக்கப்பட்ட 
இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , தர்மபுரி 
அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


ஏ .எச். டி. டிபி . 89 . தொங்கனூர் ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 8882/ 02/2007 ) 
ஏ . எச் . டி . டிபி . 89 தொங்கனூர் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் 
பிரிவு 137 (2 ) ( பி ) - ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . 138 (1) ன் கீழ் , கலைக்கப்பட்ட 
இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , தர்மபுரி 
அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


ஏ.எச்.டி.டிபி . 10 . பி .பள்ளிப்பட்டி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 9652/ 02/2007 ) 
ஏ . எச் .டி . டிபி .10 . பி .பள்ளிப்பட்டி ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் 
பிரிவு 137(2 ) (பி ) - ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . கலைக்கப்பட்ட இச்சங்கத்தின் 
பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும்பொருட்டு 138 (1) - ன்கீழ் உதவி இயக்குநர் கால்நடை பராமரிப்புத் துறை , தர்மபுரி 
அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


ஏ. எச்.டி. டிபி . 59 . கோவிந்தாபுரம் ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந . க . எண் 1715/ 02/2007 ) 
ஏ . எச் . டி. டிபி . 59 . கோவிந்தாபுரம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப் பிரிவு 137 (2) (பி )- ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . கலைக்கப்பட்ட இச்சங்கத்தின் 
பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு 138 (1) - ன்கீழ் உதவி இயக்குநர் கால்நடை பராமரிப்புத் துறை, 
கிருஷ்ணகிரி அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


ஏ. எச்.டி. டிபி . 13 . மிட்டாரெட்டிஹள்ளி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந . க . எண் 1763 / 42 /2008 ) 
ஏ .எச் . டி. டிபி . 13 . மிட்டாரெட்டிஹள்ளி ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப் பிரிவு 137 (2 ) ( பி ) - ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . கலைக்கப்பட்ட 
இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு 138 (1)- ன்கீழ் உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் 
துறை , தர்மபுரி அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


ஏ. எச் .டி. டிபி . 134 . பாலஜங்கமனஹள்ளி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 1399/ அ2/2008 ) 
ஏ . எச். டி . டிபி . 134 . பாலஜங்கமனஹள்ளி ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப் பிரிவு 137 (2) (பி ) - ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . 138 (1)- ன்கீழ் 
கலைக்கப்பட்ட இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு உதவி இயக்குநர் கால்நடை பராமரிப்புத் 
துறை , தர்மபுரி அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


ஏ . எச் .டி . டிபி . 46 . பெரியதள்ளபாடி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 1721/ 02/ 2008 ) 
ஏ . எச் .டி . டிபி . 46 . பெரியதள்ளபாடி ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப் பிரிவு 137 (2 ) (பி ) - ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . கலைக்கப்பட்ட இச்சங்கத்தின் 
பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு 138 (1)- ன்கீழ் உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , கிருஷ்ணகிரி 
அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


ஏ . எச் . டி . டிபி . 3 . பட்டனூர் ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 2721/ 02 /2008 ) 
ஏ .எச் . டி . டிபி . 3 . பட்டனூர் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் 
பிரிவு 137 (2 ) (பி ) - ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . கலைக்கப்பட்ட இச்சங்கத்தின் 
பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு 138 (1)- ன்கீழ் உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , 
கிருஷ்ணகிரி அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


ஏ.எச். டி.டிபி . 81 . எம் . செட்டிஅள்ளி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந . க . எண் 2082/ 02/2008 ) 
ஏ.எச். டி. டிபி . 81 . எம் . செட்டிஅள்ளி ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப் பிரிவு 137 (2) ( பி )- ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . கலைக்கப்பட்ட இச்சங்கத்தின் 
பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு 138 (1)- ன்கீழ் உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , தர்மபுரி 
அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


ஏ. எச் . டி .டிபி . 38 . ராசிராவுத்தன அள்ளி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 2112 / அ2/2008 ) 
ஏ.எச் .டி . டிபி . 38 . ராசிராவுத்தன் அள்ளி ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப் பிரிவு 137 (2) (பி ) - ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . கலைக்கப்பட்ட 
இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு 138 (1)- ன்கீழ் உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் 
துறை , தர்மபுரி அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


ஏ . எச் . டி . டிபி . 61 . குட்டப்பட்டி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 2720/ அ2/2008 ) 
ஏ . எச் .டி . டிபி . 61 . குட்டப்பட்டி ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் 
பிரிவு 137 (2 ) (பி ) - ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . கலைக்கப்பட்ட இச்சங்கத்தின் 
பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு 138 (1)- ன்கீழ் உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , 
கிருஷ்ணகிரி அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


தர்மபுரி , 
2009 மார்ச் 30 . 


மா . சந்திரன் , 
மண்டல இணை இயக்குநர் , 
கால்நடை பராமரிப்புத் துறை . 


டி . ஒய் . 227 . வல்லம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் , தென்காசி வட்டம் , 

திருநெல்வேலி மாவட்டம் . 

(ந .க . எண் 480 / இ2/2009) 
திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி வட்டத்திலுள்ள டி . ஒய் . 227 . வல்லம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப் பிரிவு 137 (2)(பி ) - யின் கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி 2009 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 30 - ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு 138 (1)- ன்கீழ் 
துணைப் பதிவாளர் (பால்வளம் ) , திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார் பதிவாளர் ( கலைத்தல் ) , திருநெல்வேலி , 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


திருநெல்வேலி , 
2009 மார்ச் 30 . 


இரா . முத்துகிருஷ்ணன் , 
துணைப் பதிவாளர் ( பால்வளம் ). 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


